ர்‌ மாணவரின ஜெபம்‌ h 
எல்லாம்‌ வல்ல கடவுளே, உம்மை நான்‌ 
ஆராதிக்கின்றேன்‌. சகல ஞானமும்‌ பொருந்திய | 
தேவனே, முழு உள்ளத்தோடும்‌ உம்மைத்‌ 5 
| துதிக்கிறேன்‌. ஆண்டவராகிய இயேசுவே, நான்‌ 
நன்றாக படிக்க எனக்கு கிருபை தாரும்‌. ்‌ 
மனதை ஒருமுகப்படுத்த எனக்கு உதவி |. 
செய்யும்‌. கர்த்தாவே, கற்றுக்கொள்வதற்காக நான்‌ ஆ 
எடுக்கும்‌ முயற்சிகளை ஆசீர்வதியும்‌. நல்ல 
। ஞாபகசக்தியையும்‌ புத்திக்கூர்மையையும்‌ 8 
எனக்குத்‌ தாரும்‌. பரீட்சைகளில்‌ நன்றாக 
। எழுதவும்‌, நல்ல தேர்ச்சி பெறவும்‌ உதவி 
செய்யும்‌. எனக்கு கற்றுக்‌ கொடுத்தவர்‌ 
களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன்‌. 


| 


ஆண்டவரே, என்னை உமக்கு ஒப்புக்‌ 
கொடுக்கிறேன்‌. தேவனே நான்‌ உம்மையே 
நம்பியிருக்கிறேன்‌. | 
ஆண்டவராகிய இயேசுவின்‌ நாமத்தில்‌ - 
கேட்கிறேன்‌ பிதாவே ஆமென்‌. ்‌ 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே ஞானத்தின்‌ ஆரம்பம்‌ | 


கர்த்தர்‌ ஞானத்தைத்‌ தருகிறார்‌. 

காத்தார்‌ எனக்காக யாவையும்‌ செய்து முடிப்பார்‌. £ 
இந்த வாக்கியங்களெல்லாம்‌ பைபிளிலிருந்து 

எடுக்கப்பட்டவை. ஒவ்வொருநாளும்‌ பைபிள்‌ £ 

என்றழைக்கப்படும்‌ பரிசுத்த வேதாகமத்தை ': 

வாசியுங்கள்‌. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து £ 

உங்களை நேசிக்கிறார்‌. 


